GOVERNMENT OF TAMIL NADU 

2011 


[ Regd . No . TN / CCN / 467 / 2009 - 11 . 
[ R . Dis . No. 197 / 2009 . 
[Price : Re. 0 . 80 Paise . 


TAMIL 


o 


* 


- 


" 


. . . 


* 


Kட்டி 
பாட 


CONMENT 


GOVER 


NADO 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


NE 


+ 


1 


WTH 
ALO 


ONE TRI 


TIUMPHS 


EXTRAORDINARY 


PUBLISHED BY AUTHORITY 


No . 166] 


CHENNAI, MONDAY , JUNE 6 , 2011 
Vaikasi 23 , Thiruvalluvar Aandu - 2042 


Part VI - Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 


மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் ஊராட்சிகளின் ஆய்வாளர் , விருதுநகர் 
விருதுநகர் மாவட்டம் , இராஜபாளையம் ஊராட்சி ஒன்றியம் , கணபதி சுந்தர நாச்சியார்புரம் 
ஊராட்சி மன்றத்தலைவர் பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

(ந .க . உ . இ1/ 2711/2009.) 
No . VI(2)/330( b -1)/2011 . 

1994 ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் (1994ஆம் ஆண்டு 21 - வது சட்டம் ), பிரிவு 205 , உட்பிரிவு ( 11 )- ல் ஊராட்சிகளின் 
ஆய்வாளர் மற்றும் விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி விருதுநகர் மாவட்டம் , இராஜபாளையம் 
ஊராட்சி ஒன்றியம் , கணபதி சுந்தர நாச்சியார்புரம் ஊராட்சி மன்றத்தலைவர் திருமதி எம் . சுந்தரம்மாள் என்பவர் கணபதி சுந்தர 
நாச்சியார்புரம் ஊராட்சியில் 2009 - 10ஆம் ஆண்டு இந்திரா நினைவு குடியிருப்புத் திட்டத்தின்கீழ் இலவச தொகுப்பு வீடுகள் 
கட்டியபோது இறந்த நபர்களின் பெயர்களை பயனாளிகளாக தேர்வு செய்ய அன்னாரது வாரிசுகளை பயனாளிகளாக தவறாக 
அடையாளம் காட்டியதால் , அவரை கணபதி சுந்தர நாச்சியார்புரம் ஊராட்சி மன்றத்தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து 
உத்தரவிடப்படுகிறது . இவ்வறிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியாகும் தேதி முதல் அமுலுக்கு வரும் எனத் தெரிவிக்கப்படுகிறது . 


பின் பெயர்களை பயனாளிகளாக தேர்வு செய்ய அனனாரது -..-- 


விருதுநகர் மாவட்டம் , இராஜபாளையம் ஊராட்சி ஒன்றியம் , தெற்கு வெங்காநல்லூர் 
ஊராட்சி மன்றத்தலைவர் பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

(ந .க . உ . இ1/ 308/2010.) 
No. VI (2)/ 330(b -2)/2011 . 

1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் ( 1994ஆம் ஆண்டு 21 - வது சட்டம்) , பிரிவு 205 , உட்பிரிவு (11 )- ல் 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி விருதுநகர் மாவட்டம் , 
இராஜபாளையம் ஊராட்சி ஒன்றியம் , தெற்கு வெங்காநல்லூர் ஊராட்சி மன்றத்தலைவர் திருமதி சி . பஞ்சவர்ணம் என்பவர் தெற்கு 
வெங்காநல்லூர் ஊராட்சியில் முறையான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படாமலும் , பதிவேடுகள் , முறையான செலவினச் சீட்டுகள் 
பராமரிக்கப்படாமலும் , ஊராட்சிக்கு நிதி இழப்பு ஏற்படுத்திய காரணத்தினால் அவரை தெற்கு வெங்காநல்லூர் ஊராட்சி மன்றத்தலைவர் 
பதவியிலிருந்து நீக்கம் செய்து உத்தரவிடப்படுகிறது . இவ்வறிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியாகும் தேதி முதல் அமுலுக்கு வரும் 
எனத் தெரிவிக்கப்படுகிறது . 


DTP - VI -2 EX . ( 166 ) 


[ 1 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


விருதுநகர் மாவட்டம் , வெம்பக்கோட்டை ஊராட்சி ஒன்றியம் , வெம்பக்கோட்டை 
ஊராட்சி மன்றத்தலைவர் பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

(ந .க . உ .இ1/3120/ 2010 ) 
No. VI (2)/ 330(b -3) 2011. 

1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் ( 1994 ஆம் ஆண்டு 21 - வது சட்டம்) , பிரிவு 205 , உட்பிரிவு ( 11 )- ல் 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி விருதுநகர் மாவட்டம் , 
வெம்பக்கோட்டை ஊராட்சி ஒன்றியம் , வெம்பக்கோட்டை ஊராட்சி மன்றத்தலைவர் திரு . கே . கோவிந்தன் என்பவர் வெம்பக்கோட்டை 
ஊராட்சியில் முறையான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படாமலும் , பதிவேடுகள் , முறையான செலவினச் சீட்டுகள் பராமரிக்கப்படாமலும் , 
ஊராட்சிக்கு நிதி இழப்பு ஏற்படுத்திய காரணத்தினால் அவரை வெம்பக்கோட்டை ஊராட்சி மன்றத்தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் 
செய்து உத்தரவிடப்படுகிறது . இவ்வறிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியாகும் தேதி முதல் அமுலுக்கு வரும் எனத் தெரிவிக்கப்படுகிறது . 


விருதுநகர் மாவட்டம் , வெம்பக்கோட்டை ஊராட்சி ஒன்றியம் , ஆலங்குளம் 
ஊராட்சி மன்றத் தலைவர் பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 


( ந .க . உ . இ1/ 3256/ 2010 .) 
No. VI(2 )/ 330( b - 4)/ 2011 . 

1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் ( 1994 ஆம் ஆண்டு 21 - வது சட்டம்) , பிரிவு 205 , உட்பிரிவு (11)- ல் 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி விருதுநகர் மாவட்டம் , 
வெம்பக்கோட்டை ஊராட்சி ஒன்றியம் , ஆலங்குளம் ஊராட்சி மன்றத் தலைவர் திரு . வெ . கணேசமூர்த்தி என்பவர் ஆலங்குளம் 
ஊராட்சியில் முறையான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படாமலும் , பதிவேடுகள் , முறையான செலவினச் சீட்டுகள் பராமரிக்கப்படாமலும் , 
ஊராட்சிக்கு நிதி இழப்பு ஏற்படுத்திய காரணத்தினால் அவரை ஆலங்குளம் ஊராட்சி மன்றத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து 
உத்தரவிடப்படுகிறது . இவ்வறிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியாகும் தேதி முதல் அமுலுக்கு வரும் எனத் தெரிவிக்கப்படுகிறது . 


விருதுநகர் மாவட்டம் , வெம்பக்கோட்டை ஊராட்சி ஒன்றியம் , இராமுத்தேவன்பட்டி 
ஊராட்சி மன்றத் தலைவர் பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

(ந.க . உ . இ1/3257/2010.) 
No . VI(2 )/ 330( b -5)/2011 . 

1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் ( 1994 ஆம் ஆண்டு 21 - வது சட்டம் ), பிரிவு 205 , உட்பிரிவு ( 11 )- ல் 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி விருதுநகர் மாவட்டம் , 
வெம்பக்கோட்டை ஊராட்சி ஒன்றியம் , இராமுத்தேவன்பட்டி ஊராட்சி மன்றத் தலைவர் திருமதி மு . சீதாலட்சுமி என்பவர் இராமுத்தேவன்பட்டி 
ஊராட்சி நிதியில் முறைகேடுகள் மற்றும் விதிமுறை மீறல்கள் செய்துள்ளது நிரூபிக்கப்பட்டதால் , அவரை இராமுத்தேவன்பட்டி ஊராட்சி 
மன்றத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து உத்தரவிடப்படுகிறது . இவ்வறிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியாகும் தேதி முதல் 
அமுலுக்கு வரும் எனத் தெரிவிக்கப்படுகிறது . 


விருதுநகர், 
2011 மே 30 . 


வே .க . சண்முகம் , 
மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


